NOVEMBER/DECEMBER 2028 


FLT30 — தமிழ்‌ 117 


10. 


Three hours Maximum : 75 marks 
குதி அ-- (10% 2- 20 மதிப்பெண்கள்‌) 

னைத்து வினாக்களுக்கும்‌ விடையளிக்க. 

“பசும்புல்‌ தலைகான்பு அரிது' - எப்போது? 
கொலைக்களத்து ஏதிலர்‌ போல வருவது எது? 

மாடலன்‌ என்போன்‌ யார்‌? 

ஆபுத்திரனின்‌ வளர்ப்பு தந்தையின்‌ பெயர்‌ என்ன? 
உழவுத்‌ தொழிலுக்கு உறுதுணையாக இருப்பது எது? 


இராமன்‌ முடிசூட்டும்‌ செய்தியைக்‌ கூறிய மந்தரைக்கு 
கைகேயி கொடுத்த பரிசு யாது? 


முத்த நாதன்‌ கொண்ட வேடம்‌ யாது? 

முகமது நபியின்‌ நண்பர்‌ பெயர்‌. என்ன? 
திருக்குறளிலுள்ள மொத்த அதிகாரங்கள்‌ எத்தனை? 
காப்பியம்‌ என்றால்‌ என்ன? 


9882 


11. 


12. 


18. 


14. 


பகுதி ஆ-- (5 % 5 - 25 மதிப்பெண்கள்‌) 


அனைத்து வினாக்களுக்கும்‌ விடையளிக்க. 


(அ) 


(ஆ, 


(அ) 


(ஆ 


(அ) 


(ஆ) 


வாழ்க்கைத்‌ துணைநலம்‌ 
கூறுவனவற்றை விவரி. 


குறித்து வள்ளுவர்‌ 


(அல்லது) 


மாலைப்‌ பொழுது கண்டு இரங்கும்‌ தலைவி 
குறித்து வள்ளுவர்‌ கூறுவன யாவை? விளக்குக. 


அடைக்கலம்‌ காத்தலின்‌  .. பெருமையாக 
கவுந்தியடிகள்‌ மாதரியிடம்‌  கூறுவனவற்றை: 
வரி. 
(அல்லது) 


ஆபுத்திரனின்‌ பிறப்பு திறம்‌ குறித்து விவரி. 


நெல்மலையல்ல, பொன்மலை எனும்‌ கூற்றிற்கு 
ஏற்ப விளங்கிய ஏமாங்க நாட்டு. மருதநில 
காட்சியினை விளக்குக. 

(அல்லது) 
கைகேயியின்‌ மனமாற்றம்‌ குறித்து விவரி. 


முத்தநாதனின்‌ சூழ்ச்சி குறித்தெழுதுக. 


(அல்லது) 


அபுபக்கர்‌, முகம்மது நபியைக்‌ காத்த சூழலை 
விவரி. 


2 8882 


15. 


(அ) திருக்குறள்‌ நூல்‌ குறித்து விரித்துரைக்க. 


(அல்லது) . 
(ஆ) இரட்டைக்‌ காப்பியங்கள்‌ குறித்து கட்டுரைக்க. 


பகுதி இ-- (3 % 10 - 30 மதிப்பெண்கள்‌) 


எவையேனும்‌ மூன்று வினாக்களுக்கு கட்டுரை 
வடிவில்‌ விடையளிக்க. 


நட்பின்‌ மேன்மை குறித்து வள்ளுவர்‌ கூறுவனவற்றைத்‌ 
தொகுத்துரைக்க. 


மாடலன்‌ கோவலனைப்‌ புகழ்ந்த திறத்தினை விவரி. 
மந்தரைச்‌ சூழ்ச்சிப்‌ படல செய்திகளை சுருக்கி வரைக. 


சிலுவைப்பாடு பகுதியில்‌ வரும்‌ ஏசுகிறிஸ்து அறிவித்த 
ஏழு செய்திகள்‌ என்னென்ன? விளக்குக. 


அற இலக்கியங்களுள்‌ முதன்மையானது திருக்குறள்‌ 
எனும்‌ கூற்றை ஆய்க. 


3 5882 


